நோயற்ற வாழ்வைப்‌ போதிக்கும்‌ மாதப்‌ பத்திரிகை 


ட டர 
பிங்கள 1977 
காரத்திகை நவம்பர்‌ 
மலர்‌ 15 இதழ்‌ 11 
ர w 


வெளியிடுபவர்‌ ! 
ஆயுர்வேத ஸேவா ஸமிதி 
* 29, சின்னக்கடைத்‌ தெரு, திருச்சிராப்பள்ளி-620002. _ 


ஆ 


பொருளடக்கம்‌ 
_——— பக்கம்‌ 


ஸம்ஸ்கிருதத்தில்‌ உள்ள வைத்ய நூல்கள்‌ ௮42 


உண்ணும்‌ உணவும்‌ விஷம்‌ 5:13] 


"7 
௫ 


வில்வம்‌ 290 
மஞ்சள்‌ காமாலை 22 
தோல்‌ வியாதிகள்‌ - (11) 2௦9 


சரக்கொன்னை மரம்‌ 291 


த்‌ 
கநாத லவை | 


பிரார்த்தனை வி 
| 


ப கள மர 11% 


வருஷச்‌ சந்தா ரூபாய்‌ நான்கு. - தனிப்பிரதி 40 காசுகள்‌ 


இயற்கையின்‌ பயங்கரச்‌ சீற்றம்‌ 
கடும்‌ புயலாலும்‌ கனத்த மழையாலும்‌ குடியிருப்பு இடம்‌ உணவு 
பொருள்‌ கால்நடைகள்‌ மிக நெருங்கிய உறவினர்‌ முதலியவற்றின்‌ 
இழப்பால்‌ கலங்கி நிற்கும்‌ தென்னிந்திய மக்களுக்கு விரைவில்‌ வாழ்‌ 
வில்‌ அக்கரையும்‌ உற்சாகமும்‌ மகிழ்ச்சியும்‌ நிரம்பி நிற்க அதே 
இயற்கை பலவகைகளில்‌ உதவ இறைவன்‌ அருள்புரியக்‌ கோரி நிற்கி 
றோம்‌. அடிக்கும்‌ அன்னையின்‌ கரங்களே அணைக்கும்‌. பேரிழப்பால்‌ 
வாடி நிற்கும்‌ நம்‌ சகோதர சகோதரிகளுக்கு எமது ஆழ்ந்த 
அனுதாபங்கள்‌ . 2 
வரப்பெற்றோம்‌ 
நல்ல மரணவன்‌- (தமிழ்‌ மாதப்‌ பத்திரிகை ; கீதாதர்ம டிரஸ்ட்‌, - 
கெஜ்ஜல்நாயக்கன் பட்டி, சேலம்‌-636201. ஆண்டுச்‌ சந்தா ரூ. 5-00 
தனி இதழ்‌ 0-50) ஸ்ரீ காஞ்சீ காமகோடிபீடம்‌ ஜகத்குரு ஸ்ரீசங்கரா 
சார்ய ஸ்வாமிகளின்‌ அருளாணைப்படி வெளியாகிறது. நல்ல உள்ள 
மும்‌ புதிதாக உள்ள எதையும்‌ அறிய ஆவலும்‌ இயற்கையாக அமைந்‌ 
துள்ளது மாணவர்‌ பருவம்‌. பெரியோர்களிடையே இன்று பரவலாகக்‌ 
காணும்‌ தீய எண்ணங்களும்‌ தீயச்‌ செயல்களும்‌ சூழ்நிலை வாயிலாக 
மாணவர்களிடத்தில்‌ பரவுவதைத்‌ தடுக்க, அவர்களே தமது நல்லெண்‌ 
ணத்தையும்‌ நற்செயல்களையும்‌ தமக்கு அரணாக்கிக்கொள்ள மாணவர்‌ 
களின்‌ எண்ணங்களை நல்லமுறையில்‌ வெளியாக்கிக்கொள்ள உதவும்‌ 
இப்பத்திரிகை மாணவர்கள்‌ அனைவரின்‌ கையிலும்‌ இருக்கத்தக்கது. 
பெரியோர்களும்‌ படித்து வருங்கால சந்ததியினரை நல்ல வழியில்‌ 
பாதுகாக்கும்‌ வழியைக்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 
ஸம்ஸ்கிருதஸீ--(தமிழ்‌-ஸம்ஸ்கிருத மாதமிருமுறைப்‌ பத்திரிகை ; 
25, தஞ்சாவூர்‌ குளத்தெரு, திருச்சி-620002. ஆண்டுச்‌ சந்தா ரூ. 6. 
தனி இதழ்‌ 0-90. தபால்‌ மூலம்‌ ஸம்ஸ்கிருத மொழிப்‌ பாடங்களைக்‌ 
கற்க தனிக்கட்டணம்‌ ரூ. 6-00) வேதாந்தம்‌ கற்கவும்‌ ஸ்தோத்திரங்‌ 
கள்‌ சொல்லவுமே பயன்படக்கூடியது ஸம்ஸ்கிருதம்‌ என்ற தவறான 
எண்ணத்தைப்‌ போக்கி இந்தியாவின்‌ அரிய மொழியை தமிழ்‌ பேசும்‌ 
மக்கள்‌ எளிதில்‌ கற்பதற்கு வசதி அளிப்பதையே முக்கிய நோக்காகக்‌ 
கொண்டு காஞ்சீ ஜகத்குரு அவர்களின்‌ அருளாணையுடன்‌ வெளியாகும்‌ 
மற்றொரு பத்திரிகை. தபால்‌ மூலம்‌ எளிதில்‌ 3-4 ஆண்டுகளுக்குள்‌ 
சீரிய ஸம்ஸ்கிருத மொழிப்‌ பயிற்சிதரும்‌ திட்டம்‌ இதன்‌ முக்கிய 
அம்சம்‌. ஸம்ஸ்கிருத பாடங்களைப்‌ படிக்கச்செய்து பயிற்சிகளைத்‌ தந்து 
அதைத்‌ திருத்தி விளக்கம்‌ தந்து உதவும்‌ இத்திட்டம்‌ போற்றத்தக்கது. 
ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌ 
ஆசிரியர்‌ : 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத 1, B. நடராஜ சாஸ்திரி 
திர்வாஹ ஆசிரியர்‌ : 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
5. V. ராதாடருஷ்ண சாஸ்திரி 
வெளியிடுபவர்‌ : 1. 5. ஈச்வரன்‌, 1.1... 


ளி எனு என: 


ஆரோக்கியம்‌ 


என்கின்‌ ஏர்‌ qT 1 


அறம்‌பொரு ளின்பமும்‌ வீடும்‌ பயக்க 
உறுதுணை யரவதா ரோக்கியமே, 


பிரார்த்தனை 


எனி ணி 5 ரன்னர்‌ Asaf 8 fafa 
ஏரா எல்‌ எள்‌ என்ன: ணி என: ப 


இறைவ ! பூமியில்‌ உணவிலும்‌, வானவெளியில்‌ 
காற்றிலும்‌, வானில்‌ மழையிலும்‌ பயமூட்டி ௮ழவைக்கக்‌ 
கூடிய மாறுதல்களை ஏற்படுத்தும்‌ உமது கோர உருவங்க 
ரான முத்திரர்களுக்கு எமது வணக்கங்கள்‌, ஏம்‌ வாழ்‌ 
விற்கு மிக அவசியத்‌ தேவையான உணவும்‌ காற்றும்‌ 
மழையும்‌ பயத்தை வினளைவிப்பவைகளாக மாறாமல்‌ ஹித 
மானவைகளாக ஆக்கி அருள்வாயாக ! 


_ ஸ்ரீருத்திரம்‌. 
Kk 


242 ்‌ ஆரோக்கியம்‌-- 


ஸம்ஸ்கிருதத்தில்‌ உள்ள வைத்ய நூல்கள்‌ 
5, V. ராதாகிருஷ்ண சாஸ்திரி. திருச்சி. 


1. வேதங்கள்‌ 

ஸம்ஸ்கிருத இலக்கியத்தில்‌ மருத்துவத்தைப்‌ பற்றிய முதல்‌ 
ஆதார நூலாகக்‌ குறிப்பிடப்பெறுவது வேதம்‌. அதன்‌ ஒரு பகுதி 
(உபாங்கம்‌)-அனதாலேயே மருத்துவத்தை ஆயுர்வேசம்‌ எனச்‌ கூறு 
வர்‌. இறைவனைப்போல்‌ ஆதியும்‌ அந்தமுமற்றது வேதம்‌ எனக்‌ 
கூறுவது மரபு. ஓலி அலைகளாக வானில்‌ பரவி நிற்கும்‌ சாசுவதமான 
வேதங்களை ஓலி வடிவில்‌ உருவுள்ளதாக்கி நமக்குத்‌ தந்தவர்களை 
ரிஷிகள்‌ எனக்‌ குறிப்பிடுவர்‌. ரிஷிகள்‌ மனிதர்களே. ஆனால்‌ தேவர்‌ 
களுக்கே உரித்தான அதீந்திரிய சக்தி இவர்களுச்கும்‌ உண்டு. நமது 
புலன்களுக்கு அப்பாற்பட்டு பல பொருள்கள்‌ உண்டு 


எங்கிருந்தோ வானொலி மூலம்‌ ஒலிபரப்பட்பெறுப எனது பேச்சை 
எங்கோ இருக்கும்‌ நீங்கள்‌ கேட்கலாம்‌. நான்‌ பேசுமிடத்திலிருந்து 
என்‌ தொண்டையிலிருந்து எழும்‌ ஒலியை நீங்கள்‌ நேரிடையாகக்‌ 
கேட்கமுடியாது. எனது பேச்சின்‌ ஒலி ஒலி அலையாக மாறி வானில்‌ 
நிற்கிறது. அப்போது அதற்கு உருவம்‌ கிடையாது. அதனால்‌ அது 
எங்கும்‌ பரவி நிற்கிறது தீங்கள்‌ வைத்துக்கொண்டுள்ள சாதனம்‌ 
அலையாகி நிற்பதை மறுபடியும்‌ ஒலி வடிவாச்கித்‌ தருகிறது. அதன்‌ 
பிறகே அதனை நீங்கள்‌ கேட்கிறீர்கள்‌. ஆனால்‌ இந்த சப்தக்கிரகண 
சசுதிக்கு ஓர்‌ வரம்புள்ளது. நான்‌ பேசும்‌ நேரத்தில்‌ அல்லது எனது 
பேச்சு ஒலிபரப்பப்படும்‌ அதே நேரத்தில்தான்‌ அதை உங்களால்‌ 
கேட்கமுடியும்‌. நேற்று வானில்‌ கலந்த ஒலியை அலை வடிவாக நிற்‌ 
பதை இன்று கிரகிக்க முடியாது. ரேடியோவைக்‌ சண்டுபிடித்த வீஞ்‌ 
ஞானி போன்ற ஒருவர்‌ வருங்காலத்தில்‌ ஆகாயத்தில்‌ உள்ள ஓலி 
அலைகள்‌ அனைத்தையும்‌ நாம்‌ விரும்பும்படி காலவரம்பின்றி கேட்கும்‌ 
சாதனம்‌ ஒன்றைக்‌ கண்டுபிடித்துத்‌ தரக்கூடும்‌, இத்தகைய எதிர்‌ 
பார்வை தவருனதல்ல. 


இப்படிக்‌ காதால்‌ கேட்கமுடியாத ஓலி அலைகளையும்‌ கேட்கும்‌ 
சக்தி படைத்தவர்களை ரிஷிகள்‌ என்கிறோம்‌. இந்த சக்தி தவத்தால்‌ 
பெற்றது, இப்படி நம்மால்‌ பார்க்கமுடியாதவற்றைப்‌ பார்ப்பதும்‌ 
உணரமுடியாதவற்றை உணர்வதும்‌ காலவரம்பிற்கு உட்டடாமல்‌ 
அதன்‌ முன்பின்‌ செல்வதும்‌ தவச்சக்தியால்‌ ரீஷிகள்‌ பெற்றனர்‌ என்று 
கூறுவர்‌, இந்த அதிந்திரிய சக்தியால்‌ ஓல்‌ அலையாக நிற்கும்‌ 
வேதத்தை வடிவுள்ளதாக்கி நாம்‌ கேட்குப ஓலிவடிவாக்கித்‌ தந்த 
வர்கள்‌ ரிஷிகள்‌. 


நவம்பர்‌--1977 ஸம்ஸ்கிருதத்தில்‌ உள்ள... 243 


ஆயுர்வேதம்‌ எப்போது தோன்றிற்று? நோய்வாய்ப்படும்‌ தகுதி 
பெற்ற மனிதனும்‌ மற்றும்‌ ஏனைய பிராணி வர்க்கங்‌:ளும்‌ என்று 
தோன்றினவோ அதே சமயத்தில்தான்‌ தோன்றிற்று என்று கூறுவது 
உண்டு. உலகைப்‌ படைக்க முற்பட்ட இறைவன்‌ உலகைப்‌ படைக்கு 
முன்னரே மருத்துவத்தைப்‌ படைத்தான்‌ என்று கூறுகிறார்‌ ஸுசுருதர்‌ 
த்‌ மூல நூரல" சிரியர்‌ 

“ஏராள என: அரள ஏராள ” 

** அனுத்பாத்யைவ ப்ரஜா: ஆயுர்வேதமேவாக்ரே அஸ்ருஜத்‌ ” 
என. 

சிசு பிறந்தவுடன்‌ தனக்கு உணவை எதிர்பார்த்து அழுகிறது. 
இதை எதிர்பார்த்தே தாயின்‌ மார்பகத்தில்‌ பால்‌ ஊறிக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறது அதேபோல்‌ இயற்கை உருக்கொண்ட இறை 
வனின்‌ முன்னேற்பாட்டு உணர்ச்சியே உலகைப்‌ படைக்கும்‌ முன்பே 
உணவையும்‌ மருத்துவத்தையும்‌ படைத்தது. 

மருத்துவத்தில்‌ பல பகுதிகள்‌ உண்டு, எட்டு பகுதிகளாக அவை 
களைப்‌ பிரித்‌ திருக்கிறார்கள்‌. உடல்நோய்‌ அதன்‌ சிகித்ஸை பற்றிய 
காய சிகித்ஸை பொது மருத்துவமாகும்‌, இது முதல்‌ பகுதி இரண்‌ 
டாம்‌ பகுதி பால சிகித்ஸை கருத்தரித்தது முதல்‌ அது சிசுவாகி 
வளர்ந்து வெளியாகி வெளியூட்டங்களைப்பெற்று வளர்ந்து பாலனாகும்‌ 
வரை உள்ள பல நிலைகளில்‌ சிசுவிற்கு வேண்டிய மருத்துவமாகும்‌, 
மூன்றாவது சல்ய சிகித்ஸை - மருந்துகளால்‌ தீராததோய்களை அறுவை 
முதலிய சதித்ஸையால்‌ அகற்றுவது. நான்காவது சாலாக்கிய சிகித்‌ 
ஸை. கண்‌ காது மூக்கு தொண்டை முதலிய சழுத்திற்குமேற்பட்ட 
நுண்ணிய புலன்களில்‌ சலாகை முதலிய நுண்ணிய கருவிகளால்‌ நிசழ்த்‌ 
தப்பெறுவது. ஐந்தாவது கிரஹ சிகித்ஸை என மனநோய்பற்றியது. 
ஆறாவது விஷ சிகித்ஸை - விஷத்தீண்டலால்‌ ஏற்படும்‌ நோய்களைப்‌ 
பற்றியது. ஏழாவது ரஸாயன சிகித்ஸை - தவறான வாழ்க்கை முறை 
யாலும்‌ இயற்கையாகவும்‌ உடலில்‌ தளர்ச்சி நரை திரை மூப்பு காணும்‌ 
போது அதன்‌ வேகத்தை அடக்கி உடல்‌ மன வலிவு தருவது. எட்‌ 
டாவது - வாஜீகரண சிகித்ஸை ஜனத்தொகையைச்‌ சீராகப்‌ பாது 
காக்கவும்‌, நல்ல புத்தி சக்தியும்‌ உடல்‌ வலிவும்‌ திடமனமும்‌ பெற்ற 
மக்களைப்‌ பெறவும்‌ ஆண்மையைப்‌ பாதுகாக்கவும்‌ வழிகாட்டுவது. 
இந்த எட்டங்கங்களையும்‌ பற்றிய பல குறிப்புகள்‌ வேதத்தில்‌ காணப்‌ 
பெறுகின்‌ றன. 


வேதம்‌ ஒரு தனித்த மருத்துவநூல்‌ மட்டுமல்ல, அதில்‌ பல விஞ்‌ 
ஞானக்‌ கருத்துக்கள்‌ அதன்‌ போதனைத்‌ திட்டத்‌ திற்கேற்பக்‌ கலந்தே 
காணப்பெறுகின்றன. அந்தக்‌ குறிப்புகளிலிருந்தும்‌ மருத்துவம்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ மட்டும்‌ பிரித்துத்‌ தொகுத்ததே ஆயுர்வேதமாகும்‌. ருக்‌ 


244 ஸம்ஸ்கிருதத்தில்‌ உள்ள... ஆரோக்கியம்‌ 


வேதத்திலும்‌ அதர்வ வேதத்திலும்‌ மருத்துவக்‌ குறிப்புகள்‌ அதிகம்‌, 
அதனால்‌ ருக்வேதத்‌ தின்‌ துணை நூல்‌ எனவும்‌ அதர்வ வேதத்தின்‌ துணை 
நூல்‌ எனவும்‌ ஆயுர்வேதத்தைக்‌ குறிப்பிடுவது உண்டு. 

மருத்துவம்‌ பற்றிய நூல்களைப்‌ பொதுவாக ஆயுர்வேதம்‌ எனக்‌ 
குறிப்பிடுவர்‌. நோய்வாய்ப்படும்‌ வாய்ப்பு மனிதனைப்போல்‌ பிராணி 
வர்க்கங்களுக்கும்‌ செடிகொடி மரம்‌ முதலானவற்றிற்கும்‌ உண்டு. 
மனிதனுக்கான மருத்துவத்தை ஆயுர்வேதம்‌ என்றே குறிப்பிடுவர்‌. 
இதை பரத்துவாஜர்‌, தன்வந்தரி, காசியபர்‌, ஹாரீதர்‌ முதலிய ரிஷி 
கள்‌ தொகுத்துள்ளார்கள்‌. குதிரைகளுக்கான மருத்துவத்தை சாலி 
~ஹோத்திரர்‌ அசுவாயுர்வேதம்‌ என்ற பெயரில்‌ தொகுத்துத்‌ தந்துள்‌ 
ளார்‌. யானைகளுக்கான மருத்துவத்தை பாலகாப்பியர்‌ கஜாயுர்‌ 
வேதம்‌ எனத்‌ தொகுத்துள்ளார்‌. இப்படி பட்சி ஆயுர்வேதம்‌, விரு 
க்ஷ£யுர்வேதம்‌ என்ற நூல்களும்‌ உண்டு, ஆனால்‌ இவைகளின்‌ முழு 
தரல்‌ வடிவம்‌ இன்று காணக்‌ கிடைப்பதில்லை, சிலவற்றின்‌ சிறு பகுதி 
கள்‌ மட்டும்‌ மற்ற நூல்களில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பெறுகின்‌ றன. 
இந்த மேற்கோள்களைக்கொண்டு அந்நூல்கள்‌ வழக்கில்‌ இருந்தன 
என்று ஊகிக்க இடம்‌ உள்ளது. 


2: (தெர்டரும்‌) 
கஜ ௯௮ 


நீயூ லக்ஷ்மீ டிஸ்பென்ஸரி 
(நியூ பிருந்தாவனம்‌ சமீபம்‌) 


கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை. 


ட ௮. 
குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌ 
சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ டூ 
செய்யப்படும்‌. 
வைத்யார்‌ 
19. வைத்யநாதன்‌, ௨. 10.2. 


நவம்பர்‌—1977 245 
உண்ணும்‌ உணவும்‌ விஷம்‌ 


மிகப்‌ பயங்கரமான புயலிலிருந்தும்‌ மழையிலிருந்தும்‌ அவைகளின்‌ 
விளைவாக ஏற்பட்ட பல பயங்கர நிகழ்ச்சிகளிலிருந்தும்‌ பலத்த சேதத்‌ 
துடன்‌ மீண்டு நிற்கும்‌ தமிழகம்‌ இன்று இவைகளின்‌ பின்விளைவுகளைப்‌ 
பற்றி சிந்திக்க அவகாசம்‌ பெற்றிருக்கிறது. சூழ்நிலையில்‌ ஏற்பட்டுள்ள 
சதுப்பு நமக்கு பழக்கப்பட்டதில்லை. நீர்‌ தேங்கி நிற்கும்‌ நிலையில்‌ வாயு 
மண்டலத்தில்‌ கலந்து நிற்கும்‌ நீர்கனம்‌, தரையீன்‌ ஈரம்‌, குளிக்கவும்‌ 
குடிக்கவும்‌ நாம்‌ பெறும்‌ நீரில்‌ பல கலவைகளால்‌ ஏற்பட்டுள்ள கனம்‌, 
பீதி கவலை சோகம்‌ நிலையற்ற எதிர்பார்வை முதலிய மன பாதிப்பால்‌ 
ஏற்படும்‌ மனத்தில்‌ கனம்‌. இவை ஒவ்வொன்றும்‌ ஆரோக்கியத்தைத்‌ 
தாற்காலிகமாகவும்‌ நிலைத்தும்‌ பாதிக்கக்‌ கூடியவை. 


்‌்‌ 1 % 
குளிர்காற்று படுமளவு வேகப்பிரயாணம்‌, இனமறியமுடியா த, 
உணவு நீர்‌ முதலியவை, ஏற்றுக்கொள்ளுதல்‌, குளிருக்கு த்தக்க நிவா 
ரணமளிக்க முடியாத அறைகளில்‌ வசித்தல்‌ தூங்குதல்‌ முதலியவை, 
மனத்தையும்‌ உடலையும்‌ களைக்கச்‌ செய்யக்கூடிய வேஃசள்‌ முதலிய 
வைகளைத்‌ தவிர்த்து உடல்‌ வலிவைப்‌ பாதுகாப்பது மிக அவசியம்‌. 
முதல்‌ கடமையாகும்‌, கதகதப்புள்ள அறைகளில்‌ வசித்தல்‌, ஆறிக்‌ 
கொசகொசத்த உணவைத்‌ தவிர்த்து, நன்கு சுத்தமாகத்‌ தயாரித்த 
சூடான லகுவான உணவை ஏற்றுக்கொள்ளுதல்‌, நன்கு பொங்க 
வைத்து ஆறியதாகவோ சூடாகவோ உள்ள குடிநீர்‌ பருகுதல்‌, அடிக்‌ 
கடி சிறு தீனிகளை அதிகம்‌ நாடா திருத்தல்‌ இவை நல்லது 
மிகக்‌ கலங்க நிற்கும்‌ நீர்த்தேக்கத்தில்‌ இடைச்சும்‌ நீர்‌ காய்ச்சிய 
பிறகும்‌ எளிதில்‌ ஜீர்ணமாகாது, ஜலத்தை ஓரிருபணி நேரம்‌ அசை 
யாமல்‌ வைத்திருந்து படியும்‌ வண்டலின்‌ றி தெளிவான ஜலத்தையே 
காய்ச்சவேண்டும்‌. இல்லாவிடில்‌ காய்ச்சிய நீரில்‌ மண்வாடை தெரி 
யும்‌ கெட்டியான சுத்தமான துணியில்‌ வடிகட்டிப்‌ பருகுவது அவ 
சியம்‌, காலரா முதலிய தொத்துநோய்களுக்கான தடுப்பு ஊசிகளை 
நாமே விரும்பிப்‌ போட்டுக்கொள்ளலாம்‌. 


உண்ணும்‌ உணவும்‌ விஷமாகக்கூடிய நிலை இனி ஏற்படக்கூடும்‌. 
தமக்கு மிகத்‌: தேவையான காற்று குறாவளீயாகி நம்மை வாட்டியது 
போல்‌, நாம்‌ பல மாதங்களாக நீர்‌ பற்றாக்குறையால்‌ கஷ்டப்பட்டு 
வானையே வேண்டி நிற்க, நாமே வேண்டிய மழை பேயாகித்‌ துரத்தி 
யதுபோல, உணவும்‌ அமிருதமாவதற்குப்‌ பதில்‌ நஞ்சாகும்‌ நிலை இந்த 
சூறாவளிக்‌ காற்றுக்கும்‌ பேய்பழைக்கும்‌ பின்விளைவாக ஏற்படும்‌. குட 
லிலும்‌ இரைப்பையிலும்‌ கடும்‌ வேக்காளத்தை ஏற்படுத்தி பேதி, 
காலரா, வயிற்றுக்கடுப்பு முதலிய ஜீர்ணகோச நோய்களை ஏற்படுத்தக்‌ 


246 உண்ணும்‌ உணவும்‌ விஷம்‌ ஆரோக்கியம்‌ 
கூடும்‌. உடனுக்குடன்‌ இவைகளை த்‌ தக்க பத்‌ இயமுறையைக்‌ கையாண்டு 
சிகித்ஸை செய்துகொள்ளுதல்‌ நலம்‌. 


குடிநீரில்‌ சோம்பு, ஜீரகம்‌, கொத்துமல்லிவிதை, கருங்காலிக்‌ 
கட்டை, கோரைக்கிழங்கு இவைசளில்‌ ஒன்றிரண்டைப்‌ போட்டுக்‌ 
காய்ச்சிச்‌ சாப்பிட குடிநீர்‌ எளிதில்‌ ஜீர்ணமாகும்‌. குடிநீரில்‌ உள்ள 
தோஷங்கள்‌ விலகும்‌. 10 கிராம்‌ தூளை 2லிட்டர்‌ நீரில்‌ போட்டுக்‌ 
காய்ச்சிக்‌ கொள்ளலாம்‌. 

துவர்ப்பும்‌ கசப்பும்‌ மிக்கதும்‌ புளிப்பும்‌ உப்பும்‌ குறைந்ததுமான 
உணவு இந்த சமயத்தில்‌ ஏற்றது. கொத்துமல்லி, கருவேப்பிலை, 
பொதினா, மிளகு, ஜீரகம்‌, சோம்பு, பொரித்த சுண்டைச்காய்‌, 
பொரித்த மணத்தக்காளி, மல்லிவிதை, மஞ்சள்தூள்‌, நெல்லிமுள்ளி, 
சிறுகீரை, புளியாரைக்‌ உரை, வருத்த துவரம்பருப்பு - பாசிப்பருப்பு, 
புழுங்கலரிசி, மசாலை காரமன்‌ றி தயாரிக்கப்பெற்ற மாமிச சூப்பு முத 
லியவை ஏற்ற உணவுப்பொருள்‌. கிழங்குகள்‌, மாவுப்பண்டங்கள்‌ , 
நீர்மிக்க இனிப்புள்ள கறிகாய்கள்‌, எண்ணெய்ப்பண்டங்கள்‌ இவை 
களைத்‌ தவிர்க்கலாம்‌. 


சிறிய கெடுதலையும்‌ உடன்‌ கவனித்துத்‌ தொடர்ந்து பத்‌ திய முறை 
களைக்‌ கையாள்வது அவசியம்‌. மெத்தனம்‌ மிகக்‌ கெடுதல்‌. பேதி, 
வாந்தி, வயிற்றுக்கடுப்பு ஏற்பட்டால்‌ தக்க வைத்ய வசதி செய்து 
கொள்வது அஃசியம்‌ குடல்‌ பாதை அழற்சியைக்‌ குறைக்கக்கூடிய 
மருந்துகளை வைத்தியரின்‌ ஆலோசனையின்‌ பேரில்‌ ஏற்றுக்கொள்வதும்‌ 
அவசியம்‌. 


பேதி காலரா முதலியவற்றால்‌ உடலில்‌ தண்ணீர்‌ அம்சம்‌ வெகு 
விரைவில்‌ குறையக்கூடும்‌, இன்று உடன்‌ உப்புநீர்‌ குளுகோஸ்நீரை 
ரத்தத்தில்‌ நேரிடையே செலுத்தி மரண அபாயத்தைப்‌ பெருமளவு 
தடுத்துவிடும்‌ வசதி இருக்கிறது. இதை எவ்வளவு முன்னதாகப்‌ 
பெறுகிறோமோ அத்தனைக்கத்தனை நோயிடமிருந்து எளிதில்‌ விடுபட 
வும்‌ முடியும்‌. கவலைகடெமும்‌ இராது ரத்தத்தில்‌ ஊசிவழியே ச்ளூ 
கோஸ்‌, ஸலைன்‌ ஏற்றமுடியாத சூழ்நிலையில்‌, அந்த வசதி கிடைக்காத 
இடங்களில்‌, உபயோகிக்கத்தக்க பானங்களுக்கான மருந்துகள்‌ கிடைக்‌ 
கின்றன. இவைகளை ஜலத்தில்‌ கரைத்து அடிக்கடி குடிக்க, உடன்‌ 
தண்ணீரம்சம்‌ குறைவதை ஈடுசெய்யமுடிகிறது. இத்தகைய மருந்து 
கள்‌ பேடண்ட்‌ மருந்துகளாக இன்று கிடைச்கின்றன. இவைகளையும்‌ 
உடன்‌ பயன்படுத்தலாமப. 


இத்தகைய சூழ்நிலையில்‌ வைத்திய உதவி கிடைக்காத இடத்தில்‌ 
உடலிலிருந்து ஜலாபசம்‌ அதிகமாக கெளியேறிவீடும்போது நாமே 
செய்யக்கூடிய சில உபாயங்களை ௨ல௪ சுகாதார ஸ்தாபனம்‌ கூறி 
யுள்ளதை இங்கு வெளியிடுகிறோம்‌. 


நவம்பர்‌--1977 உண்ணும்‌ உணவும்‌ விஷம்‌ 247 


ORAL REHYDRATION 


(D. Birua & L. Thapaly1l) 


Prevention and control of the disease depcr.ds on safe 
water supply, proper excreta disposal ard other sanitation 
facilities. While these long-term undertakings requiring 
heavy financial investments and. skillk¢ manpower were 
continuing in many countries, research vas undertaken to 
improve immunization against cholera ard deve!cp better 
methods.of treatment. 


Today, while cholera remains a serious and inter- 
nationally important disease, it has Jost much of its ancient 
dread, thanks to some treatment (6010010065 developed as 
a result of recent researches. 


A typical case of cholera Jleft untreated has no more 
than a 30 per cent chance of survival, and in the past a 
large proportion of its victims died The man cause of 
death 15 dehydration-loss of body fluids and salt depletion. 
When the lack of fluid resulting from repeated discharge 
of watery stools equals one-tenth of the patient's body 
weight, dehydration becomes severe ard, unless corrected, 
leads to death within a few hours. 


A highly effective technique of managing dehydration 
was introduced in the early sixties, which resulted in 
bringing down the case-fatality rate among cholera 
patients in well equipped hospitals to as little : s one to 
three per cent. But it is only recently that a simple and 
practicable method has been develo} ed to make the treat- 
ment available to communities not se:ved t y hosritals. 


Cholera, typhoid and bacillary dysentery readily 
come to mind when one mentions serious enteric diseases, 


248 உண்ணும்‌ உணவும்‌ விஷம்‌ ஆரோக்கியம்‌-- 


but one is apt to forget sometimes that they cause fewer 
deaths than many other acute diarrhoeal diseases that are 
widespread in the tropical parts of the world. A number 
of these infections, grouped under the general heading, 
“ diarrhoeas of child-hood”’, rank among the first three 
lgading causes of death in the developing countries, parti- 
டட்சன்‌ among children. 

The high death toll is the result of loss of body fluid 
in children already debilitated by inadequate feeding and 
nutritional deficiency, Diarrhoea aggravates nutritional 
disorders, and in turn, malnourished children become more 
susceptible to diarrhoea. The vicious circle thus perpetu- 
ates itself. 


It is against this background. that one can see the 
immense potential of the new simplified technique. For 
although originally developed as a tool against cholera, it 
is being applied equally effectively against the other acute 
diarrhoeas. WHO, therefore, through clinical trials, -trai- 
ning courses and other means of communication, has been 
propagating its adoption in communities in the grip of 
endemic diarrhoea. 


Simple, inexpensive and easy to adapt to local 
circumstances. the new method consists . basically in 
successfully replacing the bodys fluid loss by a solution 
which the patient can drink. Whereas until recently 
dehydration could be corrected only through the intrave- 
nous route, an expensive process and beyond the reach of 
populations not served by adequate health services. 


Treatment by oral rehydration has not only proved 
effective for both cholera and other acute diarrhoeas, but 
oral fluid of the same composition can be given in all of 


நவம்பர்‌--1977 உண்ணும்‌ உணவும்‌ விஷம்‌ 249 


these diseases and to patients in all age groups. This isa 
major breakthrough. It is now possible for these diseases 
to be treated simply and inexpensively in many parts of 
the world not only by nurses and auxiliaries, but also by 
volunteers and mothers with a few days’ training. 


The solution for oral rehydration recommended by 
WHO consists of sodium chloride  tabJe salt) 3.5 grams; 
sodium bicarbonate (baking soda) 2.5 grams; potassium 
chloride 15 grams; and glucose 200 grams dissolved in 
one litre of potable water. Glucose is an important ingre- 
dient since it helps the salt and water to be absorbed in 
the body UNICEF has launched a programme to make 
this formulation available in aluminium foil packages 
under the name “‘Oralyte’’, and to assist its local produc- 
tion, 

The more expensive intravenous fluid treatment can 
now be limited to patients in shock as a result of dehydra- 
tion or those who are too weak to drink. Experience 
shows that about five per cent of the patients that are 
brought for treatment are in a state of severe dehydration, 
and therefore require intravenous treatment. But after 
the initial treatment, the patient can be given the oral 
fluid to drink, reducing the need for expensive intravenous 
fluids by about 75 per cent. , 

x 


சிறந்த சங்கீதமேதை மறைவு 
திருச்சியில்‌ அண்மையில்‌ சரத்தரர்‌ & 6. சுப்பிரமணிய 
அய்யர்‌ அவர்கள்‌ மறைந்ததை வருத்தத்துடன்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறோம்‌. சிறந்த சங்கீத மேதையும்‌ . பக்திமானும்‌ 
நல்லொழுக்கமுமுள்ள அன்னார்‌ ஆரோக்கியம்‌ பத்திரிகையிடம்‌ 
தனித்த அன்புகொண்டவர்‌. அவரது குடும்பத்திற்கு எமது 
ஆழ்ந்த அனுதாபங்கள்‌ . ்‌ 


250 ஆரோக்கியம்‌-- 
வில்வம்‌ 


நம்‌ உணவில்‌ பல சத்துக்கள்‌ குறைவாக இருக்கின்றன. இந்தக்‌ 
குறையை ஈடு செய்யக்கூடிய பழவகைகளை நாம்‌ அடிக்கடி சேர்த்துக்‌ 
கொள்ள முடிவதில்லை, காரணம்‌ அவைகளின்‌ விலைவாசி உயர்ந்திருப்‌ 
பதுதான்‌. ஆப்பிள்‌, திராட்சை, ஆரஞ்சு முதலியவைகளைப்‌ போன்ற 
பழங்கள்தாம்‌ உயர்ந்த சத்துள்ளவை என்று நீனைக்கிறோம்‌. இது 
உண்மை அன்று! உள்ளூரிலேயே எத்தனையோ பழங்களில்‌ இந்த 
மாதிரிச்‌ சத்துக்கள்‌ நிரம்ப இருக்கின்‌ றன, அந்தப்‌ பழங்கள்‌ சாதாரண 
மாக எங்கும்‌, எப்பொழுதும்‌ கிடைக்கக்‌ கூடியவை. விலை கொடுக்கத்‌ 
தேவையில்லை அப்படி கொடுக்க நேரிட்டாலும்‌ குறைந்த விலையில்‌ 
கிடைக்கக்கூடியவை. அவைகளில்‌ ஒன்று வில்வப்‌ பழம்‌ / 


அருமருந்தரக॥ வில்வ மரம்‌ நந்தவனங்களிலும்‌ கோயில்‌ பிர 
காரங்களிலும்‌ மிகுதியாய்‌ பயிரிட்டிருக்கக்‌ காணலாம்‌. இது சிரம 
மின்றி வளரும்‌ நாட்டுமரமாகும்‌. இது முள்ளுடையது இதன்‌ 
இலைகள்‌ முக்கிளையாயிருக்கும்‌. சிவபெருமானுக்கு உவப்பானது. ஸ்ரீ 
விருக்ஷம்‌ என்றே இதைக்‌ குறிப்பிடுவர்‌. இந்த மரம்‌ மிகவும்‌ மங்கள 
கரமானது ! சிவபெருமானுக்கு உவப்பான இதன்‌ இலை, காய்‌, பழம்‌, 
வேர்‌ அனைத்தும்‌ மருந்தாகப்‌ பயன்படுகின்‌ றன ! 


வில்வக்காய்‌ உருண்டையாகவும்‌ , கோழி முட்டை வடியமாகவும்‌ 
இருக்கும்‌. ஓடு சுடினமாயிருக்கும்‌. உள்ளே இருக்கும்‌ சதைப்‌ பாகத்‌ 
திலே ஒருவிதப்‌ பிசின்‌ சேர்ந்திருச்கும்‌. அது மங்கலான மஞ்சள்‌ நிற 
முடையது ; அதிகத்‌ துவர்ப்பானது. அப்பழம்‌ குடற்‌ கோளாறுகளை 
நீக்கவிடுகறது 

தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ பயிரான வில்வத்தின்‌ பழம்‌ மணமா 
கவும்‌, சாப்பிடுவதற்குச்‌ சுவையாகவும்‌ இருக்கும்‌ பழத்திலே விதை 
களும்‌ அதிகமாக இருக்காது. நன்றாகக்‌ கனீந்த பழத்தைச்‌ சாப்பிட்‌ 
டால்‌, சரீர வெப்பத்தைத்‌ தணித்து, மலச்சிக்கலை நீக்கிச்‌ சுறுசுறப்‌ 
பைத்‌ தருகிறது மூலரோகத்தைக்‌ கண்டிக்கிறது ; சரீரத்திற்கு நல்ல 
பலத்தைத்‌ தருகிறது. 

வில்வப்பழத்தின்‌ மருத்துவப்‌ பயன்களை வைத்தியர்சள்‌ நன்‌ 
குணர்ந்து பேதி, சீதபேதி, ரத்தபேதி மற்றம்‌ சூடற்‌ கோளாறுசளுக் 
கும்‌ உபயோ க்கிறார்கள்‌ ! ஆயுர்வேத வைத்தியர்கள்‌ உடயோகிக்கும்‌ 
தசமூலாரிஷ்டத்தில்‌ வில்வமே பிரதானமானதாகும்‌. 

நல்ல கனிந்த விஃவப்‌ பழத்தைக்‌ கொண்டு சர்பத்தாகத்‌ தயா 
ரித்துப்‌ பாகுவதிலே ஐரோப்பியாசளுச்கு அதிக ஆசை ! சுகமாக மலங்‌ 
கழிவதற்கும்‌, சுறு சறுப்புக்காகவுமே அவர்கள்‌ வீள்வப்பழ சர்ப்பத்தை 
விரும்புகிறார்கள்‌ ! 


நவம்பர்‌-1977 வில்வம்‌ 251 


ஆப்பிள்‌, மாதுளை, பழங்களில்‌ இருக்கும்‌ அளவு ச.த்தைவிட 
அதிகம்‌ வில்வப்‌ பழத்திலும்‌ உண்டு என்றால்‌ விந்தையாக இருக்கிறது 
அல்லவா ? ழே அட்டவணையைப்‌ பாருங்கள்‌ ! 


சத்துப்‌ பொருள்‌ அட்டவணை 


சத்துப்‌ பொருள்‌ வில்வப்‌ பழம்‌ ஆப்பிள்‌ மாதுளை 
புரோட்டின்‌ தூ 0:18 077 0:17 
கொழுப்பு ல 0:3 _— வல 
கால்சியம்‌ ந 0 5 02. 0௮ 
பாஸ்பரஸ்‌ லக 0 8 0: 2 0: 7 
இரும்பு Ej. 037 031 0 27 
உலோகச்‌ சத்து க 011 03 — 
மாச்‌ சத்து ie 155 1°34 146 
கலோரீ- உஷ்ணம்‌ 13 20 8 9: 2 9: 6 


இதைத்தவிர வ்வுபெழ்தீறில்‌ தசை வளர்ச்சிக்‌ குதவும்‌ பெக்டின்‌ 
(Begtin) என்ற சத்தும்‌ சர்க்கரை டானின்‌ (181௦) அமிலமும்‌ 
விசேடமாக உள்ளன. 


மருத்துவப்‌ பயன்கள்‌ : பழுக்காத நிலையிலும்‌ பாதி பழுத்த 
நிலையிலுமுள்ள வில்வச்காய்களை ஓட்டுடன்‌ துண்டு துண்டாக 
உடைத்து வெய்யலில்‌ உலர்த்திவிடவேஷ்டும்‌. பிறகு அவற்றை 
இடித்துத்‌ தூய்மையான வெள்ளைத்‌ தணியில்‌ சலித்துச்‌ சூரணத்தைப்‌ 
பத்திரப்படுத்தவேண்டும்‌, சீதபேதி ரத்தபேத முதலிய குடற்‌ கோ 
ளாறுகளிலே இந்தச்‌ சூர்ணத்திலே இரண்டு பெரிய மேசைக்கரண்டி 
அளவெடுத்து கொதித்த நீரில்‌ போட்டு, கெட்டியாகக்‌ கூழ்போன்ற 
நிலைக்கு வரும்போது இறக்கி, ஆறியபின்‌ சாப்பிட வியக்கும்படியாகக்‌ 
குணமாகும்‌, 

வில்வப்பூ கஷாயம்‌ அதிசாரம்‌, கபம்‌, கிராணி, வாந்தி, குமட்டல்‌ 
முதலியவைகளைக்‌ குணப்படுத்தும்‌. வில்வவேரின்‌ கஷாயம்‌ கர்ப்ப 
சூலை, வாதம்‌ முதலியவற்றைக்‌ குணப்படுத்தும்‌. 


வில்வ இலைக்‌ கஷாயம்‌ பருகக்‌ கைகால்‌ பிடிப்பு, உடல்‌ வலி முதலி 
யன குணமாகும்‌. வில்வ இலையைக்‌ கோமுத்திரம்‌ விட்டு இடித்து 
வடிகட்டி வேளைக்கு இரண்டு அவுன்சு வீதம்‌ காலை மாலை இரு வேளை 
களிலும்‌, ஒரு வாரம்‌ சாப்பிட பாண்டு, சோகை, காமாலை முதலிய 
நோய்கள்‌ குணமாகும்‌. இதற்குப்‌ பத்தியமாக இருக்கவேண்டும்‌. 

வில்வப்‌ பழத்தைப்‌ பாலுடன்‌ கலந்து கொஞ்சம்‌ மிளகுப்பொடி 
சேர்த்து இரவு சாப்பாட்டிற்குப்‌ பிறகு சாப்பிட தாதுவிருத்தி உண்‌ 
டாகும்‌, மூல ரோகமும்‌ நீங்கும்‌. 

x 


252 ஆரோக்கியம்‌-- 


மஞ்சள்‌ காமாலை 


லகுவரன முறைகள்‌ 


அபத்ய ஆகாரம்‌ சடுமையான மலபந்தம்‌ முதலியவற்றால்‌ ஏற்‌ 
படும்‌ காமாலை நோய்க்கு முதல்‌ சச்சையாக. சூட்டைக்‌ கிளப்பி 
விடாததாயும்‌, சுகபேதி உண்டாகக்‌ கூடியதாயும்‌ மருந்து கொடுக்க 
வேண்டும்‌. 

திராட்சைப்‌ பழத்தைக்‌ (25 பழம்‌) சுஷாயமிஉடு சிவதைவேரின்‌ 
மேலேயுள்ள பட்டையின்‌ சூர்ணம்‌ நான்கு சிட்டிகை சேர்த்துக்‌ கொடுத்‌ 
தால்‌ சுகமாக மலமாகி வெளியாகும்‌. குட்டைக்‌ கிளப்பிவிடாது. 

மணத்தக்காளி இலையின்‌ ரசத்தில்‌ அரைக்‌ கரண்டிமுதல்‌ ஒரு 
கரண்டி கொடுத்தாலும்‌ மலமிளக்‌ வெளியாகும்‌. 

கரிசலாங்கண்ணி இலைகளைக்‌ கொண்டுவந்து கசக்கிச்‌ சாற்றை 
வேளை ஒன்றுக்கு ஒரு சிறு கரண்டிவீதம்‌ காஃயும்‌, மாலையும்‌ சாப்பிட 
லாம்‌. உடனே குணமாகும்‌. 

கல்யாணப்‌ பூசணிக்‌ காயின்‌ மேல்‌ ஓட்டையும்‌, உள்‌ பஞ்சையும்‌ 
நீக்கி இடையிலுள்ள பாகத்தைச்‌ சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி 
நன்றாக வேகவைத்து பிழிந்த ரசத்தில்‌ அரை அவுல்‌ ஸ்‌ எடுத்துச்‌ சீஞக்‌ 
கற்கண்டு பொடியிட்டுக்‌ கலந்து குடிக்க கொடுக்கவேஸ்டும்‌. சிறுநீர்‌ 
தாராளமாகப்‌ போகும்‌ காமா௯யும்‌ நீங்கும்‌ 

ழா நெல்லியையும்‌, சீரகத்தையும்‌ வெண்ணெய்போல அம்மி 
யிலே அரைத்துச்‌ சுண்டைக்காய்‌ அளவு வெள்ளாட்டுப்‌ பாலுடன்‌ 
கொடுக்க உடனே குணமாகும்‌. 

கடுகுரோகணி என்ற கடைச்சரச்கை வாங்கிவந்து நன்றாகப்‌ 
பொடி செய்து மெல்லிய துணியில்‌ சலித்துச்‌ சீசாவில்‌ பத்திரப்படுத்தி 
வைத்துக்கொண்டு அவ்வப்போது 3 டீ ஸ்பூன்‌ அளவு கொதித்த 
தண்ணீர்லிட்டுக்‌ கஷாயமாக்கி ஒரு சங்குவீதம்‌ தினசரி இரண்டுவேளை 
கொடுக்க நன்றாக மலம்‌ கழியும்‌. மலத்தில்‌ மஞ்சள்‌ நிறம்‌ வந்திடும்‌ 
போது மற்றுமுள்ள இடங்களிலுள்ள மஞ்சள்‌ நிறம்‌ மாறிவிடும்‌. 


பெரியவர்களுக்கு உண்டாகும்‌ மஞ்சள்‌ காமாலைக்கு சங்கன்வேர்ப்‌ 
பட்டை 4 கிராம்‌, அதிமதுரம்‌, வெங்காயம்‌ 16 கிராம்‌, சரகம்‌ 4 கிராம்‌ 
வாங்கிவந்து கல்மண்‌ நீக்கி சுத்தம்செய்து, அம்மியில்‌ நன்றாக அரைத்‌ 
துப்‌ பசுந்‌. தயிரில்‌ அல்லது எருமைத்‌ தயிரில்‌ கலக்கி உண்ணவும்‌ மூன்று 
நாட்கள்‌ அதிகாலையில்‌ மட்டும்‌ உண்ண ஆச்சரீயப்படும்படி பஞ்சட்‌ 
காமாலை நோய்‌ நீங்கும்‌, இச்சாபத்‌ தியம்‌. 


ரூ 


நவம்பர்‌--1977 253 
தோல்‌ வியாத்கள்‌ - (11) 
சிப்பம்‌ 

கை கால்‌ விரல்களின்‌ நகங்கள்‌ எலும்பு - தோல்‌ இரண்டினுடை 
யவும்‌ பரிணாமங்கள்‌. நகங்களின்‌ அடிப்பக்கத்தில்‌ தோலில்‌ சிறுஅம்சம்‌ 
புண்பட்டு அங்குள்ள சதையில்‌ பித்தம்‌ சேர்ந்து எரிச்சலுடன்‌ சிவப்‌ 
பான வீக்கத்தை உண்டுபண்ணும்‌, சுட்ட புண்போல்‌ கொப்பளமும்‌ 
வரலாம்‌. பழுக்கும்‌ தருவாயில்‌ 2-3 நாட்களுக்கு நகம்‌ சுற்றிலும்‌ 
விரணம்‌ மிகவும்‌ வேதனை தரும்‌. வீக்கம்‌ பழுத்த வீட்டால்‌ வலி மிகவும்‌ 
குறையும்‌, 

சிக்த்சை வீக்கம்‌ வலி தொடங்கிய உடன்‌ ஆளிவிதைமாவு 
அல்லது அரிசிமாவை சிறிது வேப்பெண்ணெய்‌ அள்லது ஆப ணக்கெண்‌ 
ணெய்‌ மஞ்சள்‌ சேர்த்து கெட்டிக்‌ கூழாய்‌ செய்து, அதில்‌ சூடாக 
ஒத்தடம்‌ போட்டு, அந்த மாவையே வைத்துக்‌ கட்டவும்‌. குடும்‌ 
பத்தில்‌ ஸாதாரணமாய்‌ செய்யப்படுவதான இந்த ஸ்வேத சிகித்ஸை- 
ஒத்தடம்‌ சீக்கிரம்‌ குணம்‌ தரும்‌. எலுமிச்சம்டழத்தில்‌ துவாரம்செய்து 
அதனுள்‌ விரலை நுழைத்து வைத்துக்கொள்வதும்‌ உண்டு. ஆனால்‌ இது 
எரிச்சலை ஓரளவு குறைத்தாலும்‌, வீக்கம்‌ வலிகளை அவ்வளவாகக்‌ 
குறைக்கிற தில்லை 

சிரங்குக்கட்டி பழுத்து தானாக உடையாவிட்டால்‌ கத்தியால்‌ 8றி 
சீழ்‌ ரக்தத்தை அகற்றவேண்டியதுதான்‌. பிறகு சாதாரண விரண 
சிகித்ஸை போதுமானது கடுக்காய்‌ தோலை இருப்புச்சட்டியில்‌ கருக 
வறுத்துப்‌ பொடிசெய்து மஞ்சள்‌ சாறில்‌ குழைத்துத்‌ தடவினால்‌ சிப்ப 
விரணம்‌ சீக்கிரம்‌ ஆறிவிடும்‌ பெரிய விரணமாயிருந்தால்‌ ஒருசமயம்‌ 
நகத்தை எடுத்துவிடும்படி நேரிடும்‌. இதனால்‌ குற்றமில்லை. புதிய 
இயற்கை நகம்‌ சக்கரமே வந்துவிடும்‌, உடம்பு தோலில்‌ கெட்ட ரக்த 
தோஷம்‌ இல்லையானால்‌ ரக்தம்‌ கெட்டிருந்தால்‌ நகம்‌ சரியாய்‌ பூரா 
வாக வராமல்‌ சிறுத்து நீளம்‌ குன்றியபடி நிற்கும்‌. 

அலஸம்‌ சேற்றுப்புண்‌ 

அழுக்கு நிறைந்த ஜலத்தில்‌, சேறு சகதிகளில்‌ அதிக நாழிகை நிற்‌ 
பதால்‌, கால்விரல்‌ இடுக்குகளில்‌, உள்ளங்கால்களீலும்‌ குழிப்புண்கள்‌ 
ஏற்படுகின்றன அரிப்பு, அதைத்தொடர்ந்து எரீச்சல்‌, வலிகள்‌ எல்‌ 
லாம்‌ வரும்‌. சிலருக்கு குழாய்‌ இணறு ஜலத்தில்‌ நின்‌ று வேலைசெய்யும்‌ 
பெண்களுக்கு விசேஷமாய்‌ இந்த சேற்றுப்புண்‌ நிரந்தரமாய்‌ பா திக்‌ 
தின்றது சிலருக்கு உள்ளங்கை வீரல்களிலும்‌ குழிபபுண்‌ வருகிறது, 
காவேரிநதி தலத்தில்‌ நேரிடையாகப்‌ பழகுகிறவருக்கு சேற்றுப்புண்‌ 
அதிகம்‌ வருவதில்லை குழாய்‌ ஜலத்தில்‌ அதிகம்‌ வருகிறது, இதனால்‌ 
இதற்கு குழாய்ப்புண்‌ என்றே பெயர்‌ வந்துவிட்டது, குழாயின்‌ கழே 
உள்ள சி3மட்டு-கல்‌ தரையில்‌ கலந்த அசுத்தத ன்‌ விளைவு இது, 


254 தோல்‌ வியாதிகள்‌ - (11) ஆரோக்கியம்‌ 


சிக்த்ஸை 

சில நாட்கள்‌ ஜலம்‌ அதிகம்‌ படாமல்‌ இருந்தால்‌ தானாகவே 
ஆறும்‌, வறட்சியிஞல்‌ அரிப்பு சீக்கிரம்‌ போக ஆமணக்கெண்ணெய்‌ 
நெய்‌ வெண்ணெய்‌ ஏதாவது ஒன்று தடவவும்‌, எலுமிச்சம்‌ பழச்சாறை 
ததும்பத்‌ கடவினால்‌ எரிச்சல்‌ அரிப்பு எல்லாம்‌ அடங்கி புண்‌ மறையும்‌. 
கடுக்காய்‌ நெல்லிக்காய்‌ தான்றிக்காய்களின்‌ தோள்‌, அரிசிமாவு அன்ன 
பேதி, வேப்பம்பட்டை இவைகளை நன்றாய்‌ சூர்ணம்‌ செய்து தூவவும்‌. 
தல்ல உபகாரம்‌. 

புங்கம்‌ விதை, மஞ்சள்‌, அன்னபேதி, அதிமதுரம்‌, தாளகம்‌ இவை 
களை சூர்ணம்‌ செய்து தேனில்‌ அரைத்து கை கால்‌ குழிப்புண்களில்‌ 
தடவவும்‌. சக்சிரமே சமனம்‌ ஆகும்‌ சேறு சகதிகளில்‌ நின்று வேலை 
அவசியம்‌ செய்யவேண்டியவர்கள்‌ சேறில்‌ இறற்குவதற்குமுன்‌ கால்‌ 
களில்‌ விளக்கெண்ணெய்‌ அல்லது ஏதாவதொரு எண்ணெயை நன்றாய்‌ 
தடவிக்கொண்டு இறங்கனால்‌ சேத்துப்புண்‌ வராமல்‌ தடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


யுவாநபீடகா அல்லது யெளவனபீடகா 


குமார பருவம்‌ தாண்டி யெளவன வயது வரும்பொழுதும்‌ வந்த 
பின்பும்‌ ஸ்திரீகள்‌ புருஷர்கள்‌ அநேகமாய்‌ எல்லோருக்கும்‌ முகத்தில்‌ 
விசேஷமாய்‌ இரு கன்னங்‌-ளில்‌ முத்து முத்தாய்‌ இலவமரத்தின்‌ 
முட்கள்போல பிடகைகள்‌ வெடிக்கும்‌. இது யெளவனத்தின்‌ இயற்கை 
யாயினும்‌ சிலருக்கு பிடசைகள்‌ அதிகமாக உண்டாகி முகமண்ட 
லத்தின்‌ அழகு, மிருதுத்தன்மை, காந்தி, லாவண்யங்களை மிகவும்‌ 
குறைத்துவிடுகின்‌ றன. பிடகைகள்‌ ஒவ்வொன்றாய்‌ உண்டாகி பழுத்து 
உடையும்‌ சீழும்‌ ரக்தமும்‌ கசியும்‌. அந்த சமயம்‌ வலியும்‌ உண்டாகும்‌. 

யெளவனத்தின்‌ சுபாவத்தினால்‌ உண்டாவதால்‌ இந்த பிடகைகள்‌ 
யெளவன வயது ஓரளவு தாண்டி தாம்பத்திய வாழ்க்கையில்‌ ஈடுபட்ட 
பின்பு தானாகவே நின்‌ விடும்‌. ஆனாலும்‌ சில சரீர வாகுக்காரர்களுக்கு 
பிடசைகள்‌ ரொர்பவப தொந்தரவு தருகின்றபடியால்‌, விசேஷமாய்‌ 
யூவதிகளுக்கு முகததின்‌ அழகைப்‌ பருக்கள்‌ கெடுத்துவிடுகின்றதால்‌ 
இந்த பருக்‌ஃ-ளுக்கு சிித்ஸை செய்துகொள்ளுவது அவசியம்‌. சரியான 
சிகித்ஸையினால்‌ பிடகைகளின்‌ உற்பத்தி சுணிசமாய்‌ குறைகின்றன. 
முகமண்டலத்தின்‌ அழகு மிருதுத்தன்மைகள்‌ அழியாமல்‌ நன்றாகவும்‌ 
ஆகின்றன. 

சிகித்ஸை-முகப்பரு உள்ளவர்கள்‌ முகத்தில்‌ எவ்வித உயர்ந்த 
அல்லது மட்ட ஸோப்பையும்‌ உபயோகிக்கக்கூடாது. ஸோப்பீனால்‌ 
பரு அதிகம்‌ வெடிப்பதும்‌ கன்னம்‌ சொற சொறப்பாவதும்‌ அநுபவ 
ஸித்தம்‌. பருக்களை எந்த நிலையிலும்‌ அவை தானாய்‌ உடைவதற்கு 
முன்பு நகங்களால்‌ கள்ளி அமுக்கி ஜலத்தை அவசரமாய்‌ வெளிப்‌ 


நவம்பர்‌--1977 தோல்‌ வியாதிகள்‌ - (11) 255 


படுத்தக்கூடாது. வெளிப்படுத்தினால்‌ வலியும்‌ தொந்திரவும்‌ அதிக 
மாகும்‌. விரணம்‌ ஏற்படும்‌. ஆனால்‌ பழுக்கும்‌ தருவாயில்‌ பிடகைகளை 
நசுக்கிவிடத்‌ தோன்றும்‌, அந்த சமயத்தில்‌ வேப்பிலைக்‌ சஷாயத்தில்‌ 
அல்லது போரிக்‌ பவுடர்‌ சேர்த்த வெந்நீரில்‌ துணியை நனைத்து ஆவி 
சூடுபட ஒத்தடமிடவும்‌. தானாக சீக்கிரம்‌ உடைந்து ஜலம்‌ வெளியாகி 
வலி தொந்தரவு குறைந்துபோகும்‌. 

யெளவன பிடகையில்‌ உள்ளுக்ரு மருந்து சாப்பிடத்‌ தேவை 
யில்லை மலச்சிக்கல்‌ இல்லாமல்‌ பார்த்துக்கொள்ளுவது போது 
மாவது 

வெளி லேபங்கள்‌--பரு தோன்றியவுடன்‌ சங்கைப்‌ பாலில்‌ 
அரைத்து கெட்டி விழுதைத்‌ தடவுதல்‌. செம்மரத்தின்‌ விழுது அல்லது 
செம்மரத்தினால்‌ செய்யப்பட்ட மரப்பாச்சி அரைத்து விழுது தடவுதல்‌. 
பாச்சோத்திமரப்‌ பட்டையையம்‌ வசம்பையும்‌ அரைத்துத்‌ தடவுதல்‌. கப 
தோஷத்தின்‌ அதிகத்தினால்‌ பிடகையில்‌ சீழ்‌ கெட்டியாகவும்‌ அதிக 
மாயும்‌ இருந்தால்‌, மிளகையும்‌ கோரோசனையும்‌ அரைத்துத்‌ தடவுவது 
மிக நல்லது. 

1. முக காந்தியை வளர்க்கும்‌ லே பங்கள்‌ செஞ்சந்தினம்‌, 
மஞ்சிஷ்டா, வெண்கோஷ்டம்‌, பாச்சோத்திப்பட்டை, கவுளா விதை, 
ஆலமர மொட்டு, மஸூர்டால்‌ இவைகளைப்‌ பாலில்‌ அரைத்து முக 
மண்டலம்‌ பூராவும்‌ தடவவும்‌. முக காந்தி நன்றாகும்‌. 

2. இலவமரத்தின்‌ முள்ளை மட்டும்‌ பாலில்‌ அரைத்துத்‌ தடவவும்‌. 
முகத்தோல்‌ புஷ்பம்போல்‌ மிருதுவாகும்‌. 

3. மஸுூர்டால்‌ பருப்பை நெய்யில்‌ வறுத்துப்‌ பாலில்‌ நடப்ப. 
தடவும்‌. தோல்‌ மிருதுவாகும்‌. 

4 பாலாடை, 5. வெண்ணெய்‌, 6. எலிமிச்சம்பழ ரஸம்‌ 
இவைகளின்‌ ஒவ்வொன்றின்‌ லேபமும்‌ தொடர்ந்து சில நாட்கள்‌ 
செய்துகொண்டிருப்பின்‌ முககாந்தி வெகு நன்றாகும்‌. 

7. யவை அரிசிமா அல்லது பார்லி அரிசிமா அதிமதுர சூர்ணம்‌ 
பாச்சோத்திப்பட்டை இவை சம அளவு சேர்த்து பாலில்‌ கனமாய்‌ 
குழைத்து முகத்திலும்‌ சிறிது கனமாகவே மருதாணிபோல்‌ இட்டுக்‌ 
கொள்ளவும்‌. உமம முது! அகற்றிவிடவும்‌. முகம்‌ மெருகிட்ட 
தங்கம்போல்‌ ஆகும்‌. 

8 கனக தைலம்‌ அதிமதுரம்‌ 100 கிராம்‌ தூளாக்கி 2 லிட்டர்‌ 
ஜலம்‌ சேர்த்து லிட்டர்‌ மிச்சமாக கஷாயப காய்ச்சி வடிகட்டிக்‌ கொள்‌ 
ளவும்‌. இதில்‌ நல்லெண்ணெய்‌ £ லிட்டர்‌, ஆட்டுப்பால்‌ அல்லது 
பசுவின்பால்‌ .3 லிட்டர்‌ சேர்க்கவும்‌. கல்க்கமாய்‌ கவுளாவிதை, மஞ்‌ 
சிஷ்டா, சந்தினம்‌, தாமரைப்பூ அல்லது நீல அல்லியின்‌ கேஸரம்‌, 
இந்த 4 சரக்கும்‌ வகைக்கு 20 கிராம்‌ வீதம்‌ சேர்த்துப்‌ பாலில்‌ அரைத்து 


256 தோல்‌ வியாதிகள்‌ - (11) ஆரோக்கியம்‌-- 


மேற்படி எண்ணெயில்‌ கலத்து இளந்தீயில்‌ முறைப்படி தைலம்‌ காய்ச்சி 
கொள்ளவும்‌. 

இந்த தைலம்‌ எளிதில்‌ வீட்டில்‌ தானாகத்‌ தயாரிக்கக்கூடியது. 
பாகம்‌ சரியான பதத்தில்‌ செய்யப்படின்‌ ஸாுகந்தமாயிருக்கும்‌. வேறு 
ஸெண்டு ஒன்றும்‌ சேர்க்கத்‌ தேவையில்லை, தினசரி முகத்தில்‌ தடவி 
15 நிமிஷம்‌ ஊறி, ஸோப்பு இல்லாமல்‌ பயிறு, அரிசி, கடலை மா 
ஏதாவதொன்‌ றினால்‌ முகத்தை அலம்பவும்‌. நாளடைவில்‌ முககாந்தி 
மிக நன்றாகும்‌. யெளவன பிடகை மிகவும்‌ குறைவாய்‌ முளைக்கும்‌. 
முகத்தோல்‌ வழவழப்பாயிருப்பதினால்‌ பருக்கள்‌ சீக்கிரம்‌ குணமாகும்‌. 
யெளவன பிடகை தவிர முகத்தில்‌ வரும்‌ வியங்கம்‌ முதலிய சில்லரை 
தோல்‌ நோய்களும்‌ குணமாகும்‌. 


குறிப்பு--முகத்தின்‌ காந்தி லாவண்யங்களை ளளர்க்கும்‌ குங்குமாதி 
தைலம்‌, மஞ்சிஷ்டாதி தைலம்‌, வர்ணசகிருதம்‌, ஹரித்ராதி தைலம்‌ 
முதலிய லேபங்கள்‌ ஆயுர்வேத வைத்தியர்களால்தான்‌ தயாரிக்க முடி 
யும்‌. அவைகளின்‌ நித்ய உபயோகம்‌ குடும்பிகளுக்கு மிகவும்‌ உப 
காரமாகும்‌. 


வீயங்கம்‌, நீலிகா, தீலகாலகம்‌ 


அதிக ஆயாஸத்தினாலும்‌, கோபத்தினாலும்‌, பித்த தோஷங்கள்‌ 
முகத்தில்‌ கண்களுக்‌ கடிப்பக்கங்களில்‌ தோலைக்‌ கறுப்பாக்குகின்‌ றன. 
இதில்‌ தோல்‌ கெட்டியாவதில்லை அரிப்பு வலியும்‌ இராது. வெளிப்‌ 
பார்வைக்கு கண்களின்‌ பக்கத்தில்‌ கருமை நிறம்‌ விகாரமாய்‌ தோன்‌ 
றும்‌. சிலருக்கு நீலநிறமும்‌ உண்டமகிறது. தோலில்‌ ஏதோ குறிப்‌ 
பிட்ட இடத்தில்‌ வாத பித்தங்களினால்‌ கபம்‌ சோஷிக்கப்பட்டு அதன்‌ 
விளைவாக எள்ளுபோல்‌ உருவமும்‌ நிறமும சிட்டை சிட்டையாக உண்‌ 
டாகும்‌. இவைகளிலும்‌ அரிப்பு தடிப்பு வலிகள்‌ இராது. திலம்போல்‌ 
(திலம்‌ - எள்ளு) இருப்பதால்‌ இந்த நோய்க்கு திலகாலகம்‌ என்று 
பெயர்‌. 

வியங்கம்‌, நீலிகா, திலகாலகங்கள்‌ முகத்திலும்‌ மற்ற உடலின்‌ 
எந்த இடத்திலும்‌ உண்டாகலாம்‌, இவைகள்‌ சீக்கிரம்‌ எளிதில்‌ 
சொஸ்தமாகக்‌ கூடியதல்ல. இவைகளுடைய ஆரம்பத்திலேயே 
யெளவன பிடகைகளுக்குக்‌ கூறிய லேபங்களைத்‌ தொடர்ந்து உபயோ 
கித்தால்‌ அதிகமாகாது. நாளடைவில்‌ கணிசமாய்‌ குறையலாம்‌. 
யெளவன பிடசையில்‌ போல்‌ வியங்கம்‌ - நீலிகா - திலகாலகங்களில்‌ 
வேதனை இல்லாததால்‌ இந்த தோயின்‌ சிகித்ஸையில்‌ விசேஷமாய்‌ 
ஜனங்களுக்கு சிரத்தை ஏறபடுவதில்லை இவைகள்‌ முகத்தில்‌ வந்தால்‌ 
விகாரமாயிருப்பதால்‌ சிகித்ஸை செய்துகொள்ளுவது சிலாக்கியம்‌. 
குங்குமாதி தைலத்தை வழக்கமாய்‌ முகத்தில்‌ தடவிக்கொண்டிருப்‌ 
பவருக்கு இந்த தோல்‌ வியாதிகள்‌ அணுகாது. ஐ 


நவம்பர்‌—1977 257 


சரக்கொன்னை மரம்‌ 


ஸம்ஸ்கிருதத்தில்‌ ராஜவிருக்ஷம்‌. ஆரக்வதம்‌, ஆரேவதம்‌, சதுரங்‌ 
குலம்‌, கிருதமாலம்‌, சம்பாகம்‌, கர்ணிகாரம்‌, பிரக்ரஹம்‌ என்று 8 
பெயர்கள்கொண்ட பெரிய விருக்ஷம்‌. Botanical Name - Cassia 
Fistula. பாரத தேசத்தில்‌ எங்கிலும்‌. தானாக. வளர்கிற்து. பூங்கா 
விலும்‌ வளர்க்கப்படுகிறது நல்ல உயரமாக வளர்ந்து வெகு நீண்ட 
காலம்‌ ஜீவித்திருக்கும்‌. சித்திரை வைகாசி மாஸங்களாகிய வஸந்த 
ருதுவில்‌ இந்த மரம்‌ புஷ்பிக்கும்‌. புஷ்பங்கள்‌ ஸரம்‌ ஸரமாய்‌ அடர்த்தி 
யாகத்‌ தொங்கும்‌. பார்வைக்கு வெகு ரமணீயம்‌, பரமேசுவர அர்ச்‌ 
சனைக்கு மிக உகந்த பூ. புஷ்பம்‌ சரம்‌ சரமாய்‌ தொங்குவதால்‌ சரக்‌ 
கொன்னை என்ற தமிழ்‌ பெயர்‌ மிகப்‌ பொருத்தமானது. 


இந்த மரத்தின்‌ வேர்‌, பட்டை, இலை, புஷ்பம்‌, பழுத்த பழத்தின்‌ 
உள்ளிருக்கும்‌ மஜ்ஜை (விழுது) இவைகள்‌ மருந்தாக உபயோகிக்கப்‌ 
படுகின்றன ஆயுர்வேதத்தில்‌ சரக்கொன்னை மரத்தின்‌ குணங்கள்‌ 
வெகுவாய்‌ புகழப்பட்டு பலவித உபயோகங்கள்‌ பிரயோகங்கள்‌ வா்‌ 
ணிக்கப்பட்டுள்ளன. இவைகளைப்‌ பார்த்து பஞ்சாப்பில்‌ பாடியாலா 
என்ற நசுரத்தில்‌ இருக்கும்‌ அரசாங்க ஆயுர்வேதக்‌ கல்லூரியில்‌ 
ஆசார்யரான அமரநாத சாஸ்திரீ ஆயுர்வேதாசார்ய 1. 5௦. என்ற 
வித்வான்‌, சரக்கொன்னையின்‌ குணங்களில்‌ ஆராய்ச்சி 1955-ம்‌ வருஷத்‌ 
திலிருந்து தொடர்ந்து இடைவிடாமல்‌ செய்துள்ளார்‌. இவருடைய 
கல்லூரியில்‌ உள்ளே தங்கியிருந்து சதித்ஸை பெறும்‌ வசதி நோயா 
ளிக்கு நிரம்ப உள்ளது இவருடைய ஆராய்ச்சிக்கும்‌ பஞ்சாப்‌ சர்க்கார்‌ 
வேண்டிய சாதனங்களையும்‌ கொடுத்து உற்சாகப்படுத்தியது. 


அமரநாத சாஸ்திரீ சமீப காலத்தில்‌ சரக்கொன்னையில்‌ செய்‌ 
துள்ள ஆராய்ச்சியில்‌ அடைந்துள்ள பயன்களை ஒரு நூல்‌ முகமாய்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. பல ஆயிரம்‌ வருஷங்களுக்கு முன்பு எழுதப்‌ 
“பட்டுள்ள ஆயுர்வேத நூல்களில்‌ சரக்கொன்னைக்கு கூறப்பட்டுள்ள 
குணங்கள்‌ யாவும்‌ இன்றைக்கும்‌. அப்படியே அநுபவத்தில்‌ காண்‌ 
கின்றன என்பதையும்‌ நிரூபணம்‌ செய்து பழைய புஸ்தகங்களில்‌ 
சொல்லப்படாத சில புதிய மருந்து யோகங்களையும்‌ இந்நூல்‌ விவரிக்‌ 
கின்றது. 

சரக்கெரன்னை புஷ்பம்‌ 

ரோஜா புஷ்பத்தினால்‌ குல்கந்து செய்யப்படுவதுபோல்‌, சரக்‌ 
கொன்னை புஷ்பத்தினால்‌ குல்கந்து செய்யலாம்‌. குல்கந்து மதுரமா 
யிருக்கும்‌, மிருதுவான விரேசனகாரி. பாலர்‌ விருத்தர்‌ கர்ப்பிணிகள்‌ 
போன்ற ஸாுகுமார சரீரிகளுச்கும்‌ நாள்படத்‌ தொடரும்‌ கடுமையான 


258 சரக்கொன்னை மரம்‌ ஆரோக்கியம்‌-- 


மலபந்தத்தைப்‌ போக்க மிகவும்‌ சிலாக்கியமானது. தொடர்ந்து உப 
யோகிக்கலாம்‌. நிரபாயமானது.. 
பழங்கள்‌ 

சரக்கொன்னையின்‌ காய்கள்‌ நன்றாய்‌ முத்தி பழுத்துள்ள சமயத்தில்‌ 
பறித்து அவைகளை மணலுக்குள்‌ 7-8 நாட்கள்‌ புதைத்துவைத்து பிறகு 
வெய்யிலில்‌ நன்றாய்‌ காயவைத்து பிறகு ஓடுகளையும்‌ விதை நார்களையும்‌ 
தீக்கி விழுதை சேகரம்‌ செய்யவேண்டும்‌. இது நல்ல ருசியுடன்‌ பிர 
தானமாய்‌ இனிப்பு சுவையும்‌, சிறிகளவு கசப்பும்‌ சொண்டது, மிருது 
வாய்‌ குடலை வழவழப்பாக்கி உஷ்ணப்படுத்தாமல்‌ சுகமாய்‌ மலத்தை 
வெளிப்படுத்தும்‌. கடுமையாக அதிகமாய்‌ பேதியாகாது. இந்த 
மஜ்ஜா லேஹியம்‌ கிருதம்‌ ஆஸவம்‌ அரிஷ்டம்‌ முதலிய பல மருந்து 
யோகங்களில்‌ சேருகின்றது. தனியாகவும்‌ பால்‌ பழரஸங்களுடனும்‌ 
உபயோகிக்கலாம்‌. ரக்தக்‌ கொதிப்பு, ரக்த தோஷம்‌, தோல்‌ வியாதி 
கள்‌, அரிப்பு, எரிச்சல்‌, காமாலை, காஸம்‌, உதாவர்த்தம்‌, வாதரக்தம்‌, 
ரக்தவாதம்‌ மற்றும்‌ பலவித வாத-சுப-பித்த சம்பந்தமான வியாதி 
களில்‌ விசேஷமாய்‌ ஹிருதய வியாதியில்‌, ஜ்வரங்களில்‌, விரணங்களில்‌ 
மிருது வீரேசனமாக உபயோகிக்க சாலச்‌ சிறந்தது. சிறிதும்‌ உபத்‌ 
திரப்படுத்தாத உத்தம திரவியம்‌, 


இலைகள்‌ 

எல்லா தோல்வியா திகள்‌, விரணங்கள்‌, விஸர்ப்பங்கள்‌, ஸ்போ 
டங்கள்‌, அரிப்பு சொறிகள்‌ முதலியவைகளில்‌ இலையின்‌ சுஷாயம்‌ மேல்‌ 
உள்‌ உபயோகம்‌ நல்ல குணம்‌ தருகிறது, தனியாகவும்‌ மற்றும்‌ 
வேப்பிலை முதலியதுடன்‌ சேர்த்தும்‌ வைத்தியர்களால்‌ பிரயோகிக்கப்‌ 
படுகிறது. 

மரப்பட்டை 

பட்டையை தனியாகவே அரைத்து தனிப்பட்ட இடத்தில்‌ விரண 
மாய்‌ வரக்கூடிய வீக்கத்தில்‌ கனமாய்‌ பற்றுப்‌ போட்டால்‌, வீக்கம்‌ 
கரையும்‌. பழுக்கவிடாது. பழுத்தாலும்‌ விரணம்‌ பெரியதாகாது. 
யகிருத்ப்லீஹங்கள்‌ (கல்லீரல்‌, மண்ணீரல்கள்‌) வலி வீக்கங்களில்‌ 
வயிற்றில்‌ கனமாய்‌ பற்றுப்‌ போடுவதால்‌ நல்ல சமனம்‌ கிடைக்கும்‌. 
பட்டையின்‌ கஷாயத்தில்‌ வாய்‌ கொப்பளித்தல்‌ தொண்டைப்புண்‌, 
நாக்கு வாய்‌ தழிப்புண்கள்‌ சீக்கிரம்‌ குணமாகும்‌. ஒழுகும்‌ விசர்ச்சிகா 
ஒழுகாத வரட்சியான விசர்ச்சிகா இரண்டிலும்‌ பட்டையின்‌ கல்கத்‌ 
இனால்‌ மேலுக்குப்‌ பற்று போடுதல்‌, கஷாயத்தினால்‌ கழுவுதல்‌ நல்ல 
உபகாரம்‌. - 


வேரின்‌ பட்டைச்சுத்‌ தனி குணம்‌, சுத்திசெய்த கந்தகம்‌ மிளகு 
இரண்டும்‌ ஓவ்வொரு பங்கு திரிபலாசூர்ணம்‌ மூன்று பங்கு எள்லா 


நவம்பர்‌--1977 சரக்கொன்னை மரம்‌ 259 


வற்றையும்‌ ஒன்றுசேர்த்து சரக்கொன்னை வேர்ப்‌ பட்டையின்‌ கஷாய 
அநுபானத்துடன்‌ சாப்பிடுதல்‌ குஷ்டங்களைக்‌ கண்டிக்கும்‌ 


ஆரக்வத ரஸக்கிரியா 


சரக்கொன்னையில்‌ விசேஷ ஆராய்ச்சி செய்துள்ள அமரநாத 
சாஸ்திரீ தனது அநுபவத்தில்‌, புதிதாய்‌ சில மருந்து யோகங்களை 
எழு தியிருக்கிறார்‌, அவைகளில்‌ ஒன்று ரஸக்கிரியா. 


பச்சை சரக்கொன்னை வேர்பட்டை 2 கிலோ நன்றாய்‌ இடித்து 
16 கிலோ ஜலம்‌ சேர்த்து 2 கிலோ மிச்சமாய்‌ காய்ச்சி வடிகட்டி 
எடுத்துக்கொள்ள வேண்டியது. (1) சரக்கொன்னையின்‌ பஞ்சாங்கங்‌ 
கள்‌ புஷ்பம்‌, பழத்தின்‌ விழுது, பட்டை, இலை, வேர்பட்டை இவை 
களை ஸமனிடையாக சேர்த்துள்ள சூர்ணம்‌ அரை கிலோ. (2) சுத்த 
கந்தகம்‌ கால்‌ கிலோ. (3) மிளகு கால்‌ கிலோ (4) கடுச்காய்‌ நெல்‌ 
லிக்காய்‌ தான்றிக்காய்‌ தோல்‌ வகைக்கு அரை கிலோ. இந்த 6 சரக்கு 
களின்‌ சூக்ஷ்ம சூர்ணம்‌ தயார்செய்து வைத்துக்கொள்ளவும்‌. முதலில்‌ 
செய்த சரக்கொன்னை வேர்‌ கஷாயத்தை, மேலும்‌ கனமாய்‌ சுண்டும்‌ 
படி இளந்தீயில்‌ காய்ச்சி, தேன்பாகுபோல்‌ கனமாய்‌ ஆகும்பொழுது, 
இந்த சூர்ணத்தை அதில்‌ சேர்த்துக்‌ இளறவேண்டியது. சுமார்‌ நூல்‌ 
பதத்திற்கு வரும்பொழுது 8ழே இறக்கி ஆறும்‌ வரையில்‌ தன்றாய்‌ 
கிளறவும்‌. பிறகு மாத்திரையாகவும்‌ உருட்டும்படி வரும்‌. 1 கிராம்‌ 
சுமார்‌ கோலியாக உருட்டி பத்திரப்படுத்தவும்‌. கெட்டி விழுதாகவும்‌ 
நாள்பட வைத்துக்கொள்ளலாம்‌, கெட்டுப்போகாது. 


உபயோகம்‌--எல்லாவித தோல்‌ ரோகங்களிலும்‌ ஆயிரக்கணக்‌ 
கான நோயாளிகளில்‌ மேலுக்கும்‌ உள்ளுக்கும்‌ இதைக்‌ கொடுத்துப்‌ 
பரீகை செய்ததில்‌ கைகண்ட சிறந்த குணம்‌ கொடுத்துள்ளது. 90% 
பூர்ணகுணம்‌. 60% பாதிகுணம்‌. 20% கால்வாசி குணம்‌. 10% குணம்‌ 
இல்லை. இந்த ஆராய்ச்சியாளர்‌--வெள்ளைக்குஷ்டம்‌, வீஸர்ப்பங்கள்‌, 
மூத்திர கிருச்சிரம்‌, வாதரக்தம்‌, குடல்‌ கிருமி, வீக்கம்‌, ஜலோதரம்‌, 
ரக்த மூல உபத்திரவம்‌, ஆமவாதம்‌, கண்டமாலை, அமிலபித்தம்‌, மது 
மேஹம்‌ ரோகங்களிலும்‌ சரக்கொன்னை பஞ்சாங்கங்களின்‌ பலவித 
மருந்து யோகங்கள்‌ ஊஹமாய்‌ தயாரித்து நோயாளிகளில்‌ பிரயோகம்‌ 
செய்து ஆராய்ச்சி செய்துகொண்டிருக்கிறார்‌. ரக்த தோஷம்‌ தோல்‌ 
வியாதிகளைத்‌ தவிர மேற்கூறிய ரோகங்களிலும்‌ சரக்கொன்னை திடப்தி 
கரமான்‌ பயன்‌ அளிக்கின்றது என்று நூல்மூலம்‌ விளக்கியுள்ளார்‌. 39% 


சந்தரதரரர்கட்கு வேண்டுகோள்‌ 


1978-ஆம்‌ ஆண்டு முடிய உங்கள்‌ சந்தா. த்‌ தொகையை விரைவில்‌ 
அனுப்பிவைக்கக்‌ கோருகிறோம்‌ 
அனகை சசககக ககக க க க க ன க க க க ககக க கக க க காக ககா ககா ககக ககக ககன அனகா. 


AROGYAM NOVEMBER 1977 Regd. No. M. 7674 
த்தது தக்கது 1 


திருச்சி ஆயுர்வேதக்‌ யூனியன்‌ 


பீரைவேட்‌ லிமிடெட்‌ 
(ஸ்தாபிதம்‌ 1939) 
விற்பனை அண்டு ரிஜிஸ்டர்ட்‌ ஆபீஸ்‌ 
31-A, இன்னகடைத்‌ தெரு, இருச்சிராப்பள்ளி-620002. 
(போன்‌ எண்‌ : 24202) 
மருந்து தயாரிப்பு: 28-A, தென்‌ ரைர்‌: ரோடு, 
திருச்சி-620017. (போன்‌: 29660): ~ 


சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு முப்பத்தெட்டு 
ஆண்டுகளாக பிரஸித்தமான இடம்‌. 


ட 


ஹேமப்பீரபா தைலம்‌ 
கோடைகாலத்தில்‌ ஸ்நானத்திற்கு சிறந்த ஸ்நான தைலம்‌. 


450 ரி. ரூ. 14-00. 225 ற], ரூ. 7-25. 


சுகுமார தைலம்‌ 
குழந்தைகட்கும்‌ சிறுவர்கட்கும்‌ ஏற்ற ஸ்நான தைலம்‌, 
உட்காங்கை, எரிச்சல்‌ இவைகட்கு நிவாரணம்‌ அளிக்கும்‌. 
புஷ்டி பலம்‌ தரக்கூடியது. 
450 ஸி. ரூ. 14-00. 225. ரூ. 7-25, 


Abobo heeded க்க வட வதை வைகை க்கை க கவை வகை வவ்ககை 


சாஸ்திரீய ரீதியில்‌ தகுந்த நிபுணர்களின்‌ மேற்பார்வையில்‌ 
தயாரிக்கப்பெற்ற 

மற்ற எல்லா ஆயுர்வேத மருக்துகளும்‌ 
இங்கு கிடைக்கும்‌. 


பின்புத்தி வுவி வி ்ஷிஷீ 


வைத்தியர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
_ மிகவும்‌ ஈம்பிக்கையான இடம்‌ - 


7. 5. ஈச்வரன்‌, 1.1.1/. 


மானேஜிங்‌ டைரெக்டா, 


ஆகக த ட வைத வ அடைக 


Printed at the Hindi Prachar Press, Tiruchi, and Published by 
Dr. T. S. Iswaran, L.I.M, on behalf of the Ayurveda Seva Samiti, 
27, Chinnakadai Street, Tiruchirapalli-620002, 
Editor: V. B. Na'araja Sastri, Ayurvedacharya. 
Managing Kditor: S 7, Kadhakrisbna Sastri, Ayurveda Siromani, 
Vaidya Visarada 


